திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமபுர ஆதீனம்‌ 
24-வது மகாசந்நிதானம்‌ 
ஸரீ-ல-ஞீ சண்முகதேரிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள்‌ 





டே 
இருச்சி ந்றம்பலம்‌ கீ 1 ர்‌ 


இருக்கடஷா்த்‌ தலவரலாறு 


இஃது 
இவ்வாலய பரம்பரைத்‌ தருமகர்த்தா 
24-வது மகாசந்நிதானம்‌ 
ஸ்ரீ-ல-ஸ்ரீ சண்முகதேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய 
இ இ சுவாமிகளின்‌ 
இருவுள்ளதீதின்படி. 


திருக்கடவூர்‌ 
ஸர்‌. அமிர்த்கடேகுவரசுவாமி தேவஸ்தானத்தில்‌ த்‌ 
வெளியிடப்பெற்றது. 
1945. 


பொருளடக்கம்‌ 


தலமும்‌ இருப்பிடமும்‌. 
தலப்‌ பெயர்கள்‌ 
கோடிமையைப்பு 
மூர்த்திகள்‌ 
தலப்பெருமை 
புசரணவரரைறு 
தீர்த்தங்கள்‌ 
தலவிருட்சம்‌ 
வழிபட்டோர்கள்‌ 
௬.ற்‌.றுக்‌ கோயில்கள்‌ 
மண்டபங்கள்‌ 
சிற்பங்கள்‌ 
திருவிழாக்களும்‌, கித்திய பூஜைகளும்‌ 
சொத்துக்கள்‌ 
திருப்பணி 
சமயப்பணி 

நிர்வாகம்‌ 
கல்வெட்டுக்கள்‌ 
திருப்பாடல்கள்‌ 


பக்க 
எண்‌ 


32 


39 


15 
14 
்‌ 
15 
33 


38 


16 
17 
92 
18 
19 


௨௨ 


இிருச்சிற்றம்பலம்‌ 


இருக்கடஷர்த தலவரலாறு 


1. தலமும்‌ இருப்பிடமும்‌ 
பூவிரிபொழில்சூழ்‌ காவிரி நாட்டில்‌ பொன்னி 


நதியின்‌ தென்பால்‌ விளங்கும்‌ இவதலங்களுள்‌ 
இருக்கடவர்‌ என்பதும்‌ ஒன்னு. இது தஞ்சை 
ஜில்லா மாயூரம்‌ தாலூக்காவில்‌ உள்ளது. மாயூர 
அிருக்து தரங்கம்பாடி செல்லும்‌ இருப்புப்பாதையில்‌ 
ஒரு புகைவண்டி. நிலையமாக அமைந்திருக்கிறது. 
சோலைகளும்‌, தடாகங்களும்‌ நகரை அலங்க்ரிப்‌ 
தோடு மக்களுக்கு வேண்டி பற்பல வசதிகளும்‌ 
அமையப்பெற்று விளங்குகிறது. மாயூரமிருந்து 
கற்சாலையும்‌ செல்வறெது. 


&.  தலப்பெயர்கள்‌ 


இத்தலத்திற்கு வில்வவனம்‌,  பிஞ்சிலவனம்‌, 
கடஷர்‌ என்ற பெயர்கள்‌ கூறப்படுகின்‌ றன. 


வில்வவனம்‌:--- ஞானேபைதேசம்பெற விரும்பி 
பிரமதேவன்‌ இறைவனை வழிபட்டான்‌. அப்போது 
இறைவன்‌ வில்வ விதையினைப்‌ பிரமன்‌ கையிலீந்து 
“இது இட்ட. ஒரு முகூர்த்தத்துள்‌ எந்த. இடத்‌ 
இல்‌ மூளைக்கின்றதோ அந்த _ இட்த்தில்‌ . தங்க 


9 


எம்மை வழிபடுவாய்‌'” என்று கட்டகளையிட்டனன்‌.. 
அவ்வாறே பிரமன்‌ பல இடங்களில்‌ இட்டுப்பார்த்து 
இறுதியாக இத்தலத்திலிட அது குறித்த காலத்‌ 
திற்குள்‌ முளைத்தது. பிரமனும்‌ ௮து கண்டு 
மகிழ்க்து இங்குக்‌ தங்க இறைவனைப்‌ பூத்து 
ஞானோபதேசம்‌ பெத்றான்‌. அது முதலாக தலத்‌ 
திற்கு வில்வவனம்‌ என்றும்‌, மூர்த்திக்கு வில்வ 
வனேசுவரர்‌ என்றும்‌ திருகாமம்‌ வழங்கெவரலாயின. 


பிஞ்சிலவனம்‌:- இத்‌ தலத்‌திற்குத்‌ தல 
விருக்ஷம்‌ . பிஞ்சிலம்‌ (சாதிமல்லிகைக்கொடி). 
ஆகையால்‌ பிஞ்சிலவனம்‌ என வழங்கு வரு 
இன்றது. 


கடவூர்‌:-- தேவரும்‌ அ௮சுரரும்கூடி அமுதம்‌ 
வேண்டிக்‌ கடல்‌ கடைய, உண்டாகிய அ௮வ்வமுதத்‌ 
இனக்‌ ட தின்கடை த்தன தவ௫த்திபுரமாகிய இவ்‌ 
வில்வவன த்திடை வைத்துவிட்டு நீராடச்சென்று 
திரும்பி வந்து தேவர்கள்‌ கடத்தினை எடுக்க முயன்‌ 
றனர்‌. அது பாதலம்‌ வரை பூடுருவிய சுயம்பு 
மூர்த்த (சிவலிங்கவுருவ) மாக இருக்கக்கண்டனர்‌: 
கடத்தில்‌ உள்ள அமுதமே சிவலிங்க வடிவமாகக்‌ 
கண்டமையால்‌ அமுதலிங்கம்‌ என்றும்‌ கடவூர்‌ 
என்னும்‌, இறைவனுக்கும்‌ ஊருக்கும்‌ பெயராயின. 


இருக்கடஷர்‌ என்பது, இக்காலத்தில்‌ இருக்‌ 
கடையூர்‌ என மருவி வழங்குகின்றது.” 


9 
8. கோயிலமைப்பு 


ஆலயம்‌ கக்ரின்‌ நடுவே மேற்கு நேரக்கய 
சந்கிகானத்துடன்‌ மிக அழகாக விளங்குகிறது. 
இிருவீதியை உள்ளிட்ட பஞ்சப்‌ பிராகாரங்கள்‌ 
அமைக்து சிறப்பைத்‌ தருகின்றன. அம்மையார்‌ 
சம்கிகானம்‌ இழக்கு நேோரக்கியது. மேல்புறமும்‌ 
இழ்புறமும்‌: ஆலயத்திற்கு இராஜகோபுரவாயில்க 
ஸிருக்கன்றன. ஆலயத்தினுள்ளே நுழைந்ததும்‌ 
முதற்‌ பிராகாரத்தில்‌ இடதுபுறம்‌ நூற்றுக்கால்‌ 
மண்டபம்‌ என்னும்‌ பிரசங்க மண்டபம்‌ இருக்கன்‌ 
றது; அதன்‌ இழ்பால்‌ நந்தவனம்‌ விளங்குஇறது, 
_முூனீசுவரர்‌ தங்கியிருப்பதால்‌ முனீ௬ுவரர்‌ கோபுரம்‌ 
எனவும்‌ வழங்கப்படுகிற சேக்‌ கோபுரத்தினருகல்‌ 
திருக்குளம்‌ உள்ளது. அப்‌. பிராகாரத்திலேயே 
தென்‌ மேற்கு மூலையில்‌ அ௮ம்மையாருக்குக்‌ தனி 
ஆலயம்‌ அமைந்திருக்கிறது. அதன்‌ பக்கத்தில்‌ 
பரிச்சைக்‌ கட்டளை ஆபீசும்‌ இருக்கறது, 


இரண்டாம்‌ பிராகாரத்தில்‌ உள்நுழைக்த.தும்‌ 
இடதபுறம்‌ அலங்கார மண்டபமும்‌, ஈசான திசை 
யில்‌ யாகசரலையும்‌, தென்மேற்கில்‌ தேவஸ்தான 
காரியாலயம்‌, களஞ்சியம்‌, வாகன அறை ஆ௫ியவை 
எஞம்‌. இருக்கன்‌ றன. 


மூண்டும்‌ . பிராகாரத்தில்‌ உள்துழைக்த.தும்‌ 
இதமான சைய்புக் மண்டபங்கள்‌ . அழகுசெய்‌ 


4 


இன்றன. மேல்புறம்‌ முருகன்‌, இலக்குமி, சோமாஸ்‌ 
கந்தர்‌, வடபுறம்‌ ஈடராஜர்சபை, வில்வவனே சுவரர்‌, 
பிக்ஷாடனர்‌, பைரவர்‌, இழ்புறம்‌ பஞ்சபூதலிங்கங்‌ 
கள்‌, சூரியன்‌, தென்புறம்‌ அகஸ்தியர்‌, சக்தண 
பூஷண அரசர்‌, அவர்‌ அமைச்சர்‌, குங்கிலியம்‌ 
விற்கவந்த வணிகர்‌, சப்தமாதர்‌, அருள்பெற்ற ' 
இயமன்‌;, அறுபத்துமூவர்‌ ஆ௫ூய மூர்த்தங்கள்‌ 
விளங்குகின்‌ றன. தென்கிழக்கு மூலையில்‌ மடைப்‌ 
பள்ளி அமையப்‌ பெற்றிருக்கிறது. 


சுவாமி சக்கிதியில்‌ சங்குமண்டபம்‌ இருக்கிறது. 
அதன்‌ தென்மேற்கில்‌ தல விகாயகரும்‌, வடமேற்‌ 
இல்‌ சந்திரசேகரர்‌, சமயாசாரியர்‌ உத்ஸவ மூர்த 
தங்களும்‌ விளங்குகின்றன. மகாமண்டபத்தில்‌ 
காலசங்காரக்கடவுளும்‌, சுவாமிகோயிலின்‌ வடபால்‌ 
புண்ணியவர்த்‌ சனரும்‌, இழ்பால்‌ சண்டீசரும்‌, தென்‌. 


பால்‌. த௲ஷிணாமூர்த்தியும்‌, கங்கையுடன்‌ வந்த 
முல்லைக்கொடியும்‌ விளங்குகின்றன. 


8. மூர்த்திகள்‌ 
கள்ளவாரணப்‌ பினள்ளையார்‌:-- அமிருதலிக்‌ 
கத்தினைப்‌ பூசித்த பிரமன்‌ விட்டுணு இந்திரன்‌ 
 மூதலிய தேவர்கள்‌ வேண்டுகோட்கு இணங்கிய 
சிவபிரான்‌ “தேவர்களே! ஞானாமிருதத்தினை 
இங்குள்ள ஞானவாவியிற்‌ றந்தருஸினோம்‌ நீவிர்‌ 
்‌.. அருந்துமின்‌”” எனத்‌ தேவர்கள்‌ சென்று தேடித்‌ 
இகைத்துக்‌ காணாது வருத்துகையில்‌ -மீண்டுஞ்‌ சிவ 


5 


பிரான்‌ காட்டுதந்து, பிரமன்‌ இட்டசித்தியினைப்‌ 
பெறுதற்கு, கணபதி முருகனுடன்‌' ஒருசேரம்‌ 
பண்டு எம்மைப்‌ பூகசித்தனன்‌; ஆதலின்‌ கணபதி 
யினை வணங்குங்கள்‌. அஃது இணங்கி வரும்‌” என்‌: 
றனர்‌. உடனே தேவர்கள்‌ அனைவரும்‌ உள்ளத்திற்‌ 
கரந்த கள்ளக்‌ கணபதியாய ஓங்காரத்‌ தொருவனை 
வழிபட்டனர்‌. விதாயகரும்‌ காட்சிதந்து *ஏம்மை 
மறக்ததால்‌ யாம்‌ மறைந்தோம்‌; ஆகையால்‌ ஆண்‌ 
டவன்‌ அருஸிய அ௮முகம்‌ அடைந்தும்‌ அடையா 
தவர்கள்‌ ஆயினீர்‌ ! கவலற்க; யாம்‌ தோன்றிய 
வாறே அமுதமும்‌ அவ்வாவியிடைத்‌ தோன்றும்‌ 
அருந்துஇர்‌'? என்றனர்‌. மீளவும்‌ தேவர்கள்‌ 
தவரீர்‌ சோரகணபஇ யென்னுக்‌ திருப்பெயருடன்‌ 
அன்பர்கள்முன்‌ மறையாது. இ வ் விடத்தில்‌ 
என்றும்‌ எழுக் தருளி இட்டசித்திககாத்‌ தட்டாமல்‌ 
தந்தருளல்‌ வேண்டும்‌. தாங்கள்‌ அருஸிய. அமுதப்‌ 
பெருக்இளை தங்கள்‌ திருமுன்‌ வைத்தருக்த விரும்பி 
யுள்ளோம்‌. அங்கும்‌ எழுந்தருளல்‌ வேண்டும்‌”? 
என, ஆண்டவன்‌ “விரும்பியதை விரும்பியாங்கே 
அருளினோம்‌; சென்று பு௫ியுங்கள்‌'' என்றனர்‌. 
பின்னர்த்‌ தேவர்கள்‌ ஸ்ரீ கள்ளவாரணத்தினை 
யுன்னி "வணங்கி ஞான வாவியின்‌ மேல்பால்‌ 
, பிரதிட்டை புரிந்து துதித்துப்‌ போற்றினர்‌. அக்‌ 

கணபதி யருளால்‌ அழுதம்வர அருக்தினர்‌. ௬ 


அமிர்தகடேசுவரர்‌:- இது இறைவர்‌ திருகாமம்‌. 
இஃதன்றி. அமுதகடோற்பவர்‌, அமுதகடேசர்‌, 


6 


காலசங்காரர்‌, கடவூர்‌ வீரட்டேசுவரர்‌ எனப்‌ பல 
இருகாமங்களும்‌ உள. இப்பெருமான்‌ திருமேனியில்‌ 
ஒரு பிளப்பும்‌, பாசத்தழும்பும்‌ காணப்படுகன்‌ றன) 
அவை மார்க்கண்டர்‌ வரலாற்றினை கினைப்பூட்டு 


வனவரம்‌. 


அபிராமியம்மையார்‌:-- இது இறைவி இரு 
காமம்‌. வலது மேல்‌ திருக்கரத்தில்‌ செபமாலையும்‌, 
இடது மேல்‌ திருக்கரத்தில்‌ செந்தாமரை மலரும்‌, 
வலது &ழ்க்‌ கரத்தில்‌ அபயமும்‌, இடது £ழ்க்‌ கரத்‌ 
தில்‌ வரதமுமாகக்கொண்டு விளங்குகின்றார்‌. 
பிரமன்‌ ஆண்டவனைப்‌ பூசித்துப்‌ பேறு பெற்றது 
போல்‌ பிராமியாகிய சரசுவதி தேவியும்‌ அபிராமி 
யினைப்‌ பூசித்து இங்கு ௮ருள்‌ பெற்றுள்‌. 


புண்ணிய வர்த்தனர்‌: புலத்தியர்‌ .மார்க்‌ 
கண்டேயரைக்‌ காணவந்தபோது அமிருதலிங்‌ 
கேசனை யர்ச்சித்து ஒரு திருமேனியினைப்‌ பிர 
திட்டை 1 பண்ணினர்‌. பூசித்தவர்கள்‌ புண்ணிய 
விருத்தி படைவர்‌ என்பது பெயர்க்‌ எண னகர, 


பாபவிமோசனர்‌:-- ப்திஞ்டிரது பூசிக்கப்‌ 
பட்டது. இம்மூர்த்தி பூசித்தார்‌ பாபத்தை விமோ 
சனம்‌ (விடுத்சல்‌) செய்தலின்‌ இப்பெயா்பெற்றது. 


வில்வவனேசவரர்‌:-. ' இம்மூர்த்தி இவலிங்கா 
காரமாகும்‌. ஆதிமூர்த்தி,  பிரமனால்‌!. 'பூஓக்கப்‌ 


1] 


பட்டது. உற்சவ பிக்ஷாடன மூர்த்தி சபைக்குக்‌ 
இழ்பால்‌ மேற்கு கோக்கிய சக்கிதியாகும்‌. 


இருஞானசம்பந்த சுவாமிகள்‌: இப்பெரு 
மான்‌ (உற்சவர்‌) கடனக்கோலத்தில்‌ காட்சி யருளு 


இன்ரூர்‌. 


சுந்தரமூர்த்தி நாயனார்‌: இப்‌ பெருமான்‌ 
(உற்சவர்‌) பரவைகாச்சியாருடன்‌ விளங்குகின்ருர்‌. 


கரசைங்காரக்‌ கடவுள்‌:-- மகாமண்டபத்தின்‌ 
வடபால்‌ சிற்ப வேலைப்பாட்டுடன்‌ கூடிய அழிய 
சபையில்‌ இயமனை கிக்‌ரகானுக்‌ ரகம்‌ பண்ணின 
அவசரத்தில்‌ (தோற்றகிலை) தெற்கு முகமாக எழுக்‌ 
கருளியுள்ளார்‌. வலது திருக்கரங்களில்‌ சூலமும்‌, 
மழுவும்‌, இடது திருக்கரங்களில்‌ பாசமும்‌, தர்சணி 
முத்திரையுமாகக்‌ காணப்படுகின்றுர்‌. இடது 
இருவடியால்‌ உதையுண்ட இயமனார்‌ தலை கீழாக 
வீழ்ந்து இடக்கின்றார்‌. அவ்வியமனார்‌ காலடியில்‌ 
மார்க்கண்டேயர்‌ இறைவனார்‌ மேற்பக்கத்திலமர 
இவபூதம்‌ கபிறுகட்டி இழுக்கன்றது. இடது பக்கத்‌ 
தில்‌ வாலாம்பிகை திருமகள்‌ கலைமகளாஇய சேடிய 
ருடன்‌ விளங்குஇன்றார்‌. இம்மூர்த்திக்‌ கெதிரில்‌ 
வடக்குமுகமாக இயமனார்‌ (உற்சவமூர்த்தி) எருமை 
யூர்தியுடன்‌ ஆண்டவன்‌ ௮அருகாகாடிய . வண்ண 
மரகக்‌: -காணப்படுகின்றார்‌. இக்காலசங்கார மூர்த்‌ 


இக்கு. ஆண்டில்‌ ப்தினொருமுறை அபிஷே.கமாகும்‌. 


8 


இவர்‌ சித்திரைத்‌ திருகாளில்‌ ஆருக்‌ திருகாளன்று 


தான்‌ வீதியுலாவிற்கு எழுக்தருளுவர்‌. 
குங்இலியக்‌ கலயர்‌ (உற்சவர்‌), முருகர்‌, சந்தர 
சேகரர்‌, மார்க்கண்டீசர்‌, இரத்தின கைடேசுவரர, 


முதலிய திருவுருவங்களும்‌ இருக்கன்‌ றன. 


9. தலப்பெருமை 


செயற்கருஞ்‌ செயல்களருளிய சமயாசாரிய 
மூர்த்திகள்‌ மூவர்‌ திருப்பதிகங்களும்‌ உடையது. 
குங்கிலியக்‌ கலயரும்‌, காரிகாயனாரும்‌ இருவவதாரம்‌ 
புரிந் தருளி சிவபெருமானுக்குரிய திருப்பணி புரிச்‌ 
முத்தி எய்திய சீர்மை யுடையது. சவத்தினை விட 
வேறு தெய்வ மில்லை யெனும்‌ மறையினை செம்‌ 
மைய ற ஆய்க்த மிருகண்டு புதல்வராய மார்க்கண்‌ 
டேயர்‌ அமிருதலிங்கத்தினை வழிபட்டுக்‌ காலனை 
வென்ற சீலமுடையது. அபிராமியம்மையின்‌ இரு 
வருள்பெற்ற அபிராமி பட்டர்‌ ௮க்தாதி யியற்றிச்‌ 
செயற்கருஞ்‌ செயல்‌ புரிந்து விளங்கினார்‌. அட்ட 
வீரட்டத்‌ தலங்களுள்‌ இத்தலமும்‌ ஒன்றாம்‌. சவக்‌ 
இரகங்கள்‌ இத்தலத்தில்‌ இல்லை. 


6. புராணவரலாறு 


_ மார்க்கண்டேயர்‌: மிருகண்டு முனிவரின்‌ 
புதல்வர்‌. தமக்கு வயது பதினாறு என்பதைத்‌ தாய்‌ 


9 


தந்தையர்‌ கூறக்கேட்டுச்‌ சிவபூசையினைத்‌ தலங்கள்‌ 
தோுஞ்‌ சென்று செய்துகொண்டுவரந்து கடைஇ 
யாகக்‌ கடவூர்ப்பெருமானைப்‌ பூகித்துக்‌ கொண்டிருக்‌ 
தனர்‌. அங்ஙனம்‌ பூசித்துல்‌ கொண்டிருக்கையில்‌ 
ஆயுள்‌ எல்லைவர காலனார்‌ கணங்களுடன்‌ எருமைக்‌ 
இடா வாகனத்தில்‌ ஏறிவக்து மார்க்கண்டேயரை 
அவர்‌ பூசிக்கும்‌ பெருமானுடன்‌ சேர்த்துப்‌. பாசத்‌ 
தைக்‌ ஃட்டியிழுத்தனர்‌. இறைவர்‌ இவலிங்கத்‌ 
இடமாகக்‌ காலசங்கார மூர்த்தியாய்‌ எழுக்தருளி 
இயமனை உதைத்துத்‌ தள்ளி மார்க்கண்டருக்குச்‌ 
இரஞ்சிவியாய்‌ என்றும்‌ பதினாறு வயதுடையவராக 
இருக்க வரம்‌ அருளினர்‌. 


குங்கிவியக்கயைநரயனார்‌:-.- இக்நகாரயனார்‌ இத்‌ 
திருக்கடவூரில்‌ மறையவர்‌ குலத்துதித்தவர்‌. இவர்‌ 
பிள்ளைத்‌ திருகாமம்‌ ஆண்டவன்‌ $பெயராயே 
கலயர்‌ என்பதேயாம்‌. இவர்‌ திருவீரட்டானப்‌ 
பெருமானுக்கு காடோறும்‌ குங்கிலியப்‌ புகை 
போட்டுவருவார்‌. திருவருட்‌ செயலால்‌ இவருக்கு 
வறுமை யுண்டாயிற்று. ஒருகாள்‌$ இவருடைய 
மனைவியார்‌, வறுமையால்‌ தம்‌ மக்களும்‌ சுற்றத்‌ 
தினரும்‌ வருக்துதலைக்கண்டு, தம்மிடம்‌ எஞ்சியிருந்த 
இிருமங்கிலியதீ தினை காயனாரிடம்தக்து அரிசிமுதலி 
யன வாங்கிவர அனுப்பினர்‌. நாயனார்‌ தெருவில்‌ 
போய்க்கொண்டிருக்கையில்‌ எதிரில்‌ வணிகன்‌ 
ஒருவன்‌ குங்கிலியப்பொதி கொண்டுவரு தலைக்கண்டு 
மனமகிழ்ச்சி அடைந்தார்‌. திருமங்கலியத்தினைத்‌ 


10 


கொடுத்து அக்குங்கிலிய மூட்டையைப்‌ பெற்றுத்‌ 
திருக்கோயில்‌ பண்டாரத்திலிருத்தித்‌ தாமும்‌ வீடு 
சேராமல்‌ நறுந்தூப மிட்டுக்கொண்டே அவ்விட 
மிருந்தனர்‌. வீரட்டானேசுவரர்‌ குங்கிலியக்‌ கலய 
ஞாயைனாருடைய வீடு முழுதும்‌ செல்லும்‌, பொன்னும்‌, 
ஆடையும்‌, ஆபரணமுமாகக்‌ இடக்கும்படி. அருள்‌ 
புரிச்து மனைவியார்‌ கனவிடை எழுந்தருளி அறுக்‌ 
இரகம்‌ செய்தருளினார்‌. அவரும்‌ விழித்தெழிந்து 
இருவரு வியந்து கணவனார்க்கு அமுது சமைக்‌ 
கத்‌ தொடங்கனெர்‌. இறைவன்‌ காயனாரிடத்திலும்‌ 
தோன்றி அன்ப! ரீ வீடுசென்று அமுது அருந்துக 
என்றருளிச்செய்து மறைந்தனர்‌. காயனார்‌ கட்‌ 
டகாயை மறுத்தற்கஞ்சி வீடுசென்று பொன்‌ 
முதலியவற்றினைக்கண்டு மனவியாரை வினவித்‌ 
திருவருளின்‌ பெருமையினை வியக்து போற்றினர்‌. 
இவ்வாறிருக்கும்‌ காட்களில்‌ ஒருகாள்‌ திருப்பனக்‌ 
தாளில்‌ - சாய்ந்திருந்த. சிவலிங்க மூர்த்தியை 
நிமிர்த்து வழிபாடாற்ற எண்ணி அரசன்‌ யானை 
முதலியவற்றைக்‌ கட்டி. யிழுத்தும்‌ நிமிராதது 
கண்டு வருக்.து கலை நாயனார்‌ கேள்வியுற்றார்‌. 


அங்குச்‌ சென்று தமது கழுத்திற்‌ கயிறு 
பூட்டி ௮கக்‌ கயிறாகய அன்புக்‌ கயிற்றால்‌ இழுத்‌ 
தனர்‌. இவலிங்கம்‌-கிமிர்க்தது. அவ்விடம்‌ சிலகாள்‌ 
இருந்து இருப்பணிகள்‌ பல செய்து ம௫ழ்ந்தார்‌. 
மீண்டும்‌ திருக்கடவூர்‌ வந்து, தூபப்பணி செய்து 
கொண்டிருந்தார்‌. இவ்வா நிருக்கையில்‌ தலயாத்‌ 


11 


இரை செய்துவரும்‌ திருஞானசம்பக்த சுவாமிகளை 
யும்‌ திருகாவுக்கரசு சுவாமிகளையும்‌ எதிர்கொண் 
டழைத்து உபசரித்து அமுது செய்வித்து .௮வர்‌ 
களுடைய திருவருளையும்‌ பெற்றார்‌. இவ்வாறு சில 
காலம்‌ திருப்பணி செய்துகொண்டிருக்து இறை 
வன்‌ திருவடிநீழலெய்தினர்‌. 


அபிராமிபட்டர்‌:-- இவர்‌  திருக்கடஷூரில்‌ 
இருந்தவர்‌. அபி.ராமியம்மையாரிடம்‌ பக்தி மிகுக்‌.து 
நாடோறும்‌ கியமமாக வழிபட்டுவக்தார்‌. ஒருகாள்‌ 
தஞ்சை அரசன்‌ காவேரிசங்கமஸ்கானம்‌. செய்து 
இருக்கடவூரில்வந்து தங்கினான்‌. பட்டரிடம்‌ மாறு 
பாடு கொண்ட சிலர்‌ அரசணிடம்வக்து மாறு 
பாட்டைத்‌ தெரிவித்தார்கள்‌. உடனே அரசன்‌ 
பட்டரை யழைத்து * இன்று புச்ச அமாவாசை 
எத்துணை காழிகைவரையில்‌ இருக்கின்றது '” என 
வினவை, பட்டர்‌ *இன்று பெளர்ணிமை யல்லவா?”” 
என்று . மறுமொழி பகர்க்தனர்‌. பட்டர்‌ வீடு 
சென்றதும்‌ தாம்‌ கூறியது தவறு என்பதை 
உணர்க்து அம்மையார்‌ சக்கிதகானத்தை யடைக்து 
₹ மூதவரீர்‌ அடியேனைக்காத்து அடியேன்‌ கூற்றினை 
யும்‌ மெய்ப்பித்து அருள்செய்யவேண்டும்‌ ”? எனப்‌ 
பிரார்த்தித்தார்‌. பின்னர்‌ அங்கே அரிகண்டம்‌ 
பாடத்தொடங்கித்‌ தீவளர்த்து 100-கால்‌ கெர்ண்ட 
உறியின்மீது அமர்க்து * உதிக்கின்ற '' என்பதை . 
முதலாகக்கொண்டு அ௮க்தகாதி பாடத்தொடங்கினார்‌. 
' பாடல்கள்தோறும்‌ ஒவ்வொரு. கயிறாக அறுத்துக்‌ 


12 


கொண்டு வந்தார்‌. “விழிக்கே யருளுண்டு” என்ற 
19-வது பாடல்பாடி முடிந்தவுடன்‌ தேவி காட்சி 
தந்து சாயங்காலமானபடியால்‌ தமது ஒரு திருத்‌ 
தோட்டினைக்‌ கழற்றி ஆகாயத்தில்‌ வீசி எறிந்து 
அன்பனே உன்‌ கூற்றினை மெய்ப்பித்து 
விட்டோம்‌ '? என்று அருள்பாலித்தனர்‌. பட்டரும்‌ 
அக்தாதிபாடி முடித்தனர்‌. 


தேவி ஆகாயத்தில்‌ வீசிய திருத்தோடானது 
பூர்ணசந்திரன்போல்‌ பிரகாசித்தது. அதுகண்ட 
அரசன்‌ முதலாயினோர்‌ ஆச்சாரியமுற்று உண்மை 
தெரிக்து அடியவர்‌ பொருட்டு ௮அருஸிய அம்மையின்‌ 
பெருங்கருணைத்‌ திறக்தை வியக்தனர்‌. பட்டரின்‌ 
பெருமை உணர்ந்து அவரிடம்‌ சென்று விழுந்து 
வணங்கினர்‌. “தங்களுக்கு இன்றுமுதல்‌ அபிராமி 
பட்டர்‌ எனத்‌ தஇிருகாமம்‌ வழங்கெவர . வேண்டும்‌” 
என அரசன்‌ கேட்டுக்கொண்டு தன்‌ இருப்பிடம்‌ 
சார்ந்தான்‌. , 


கரரிநாயனார்‌:-- திருக்கடவூரில்‌ அவதரித்தவர்‌... 
சொல்விளங்கிப்‌ பொருள்மறைக்து இடக்கும்படி 
தம்பெயரினால்‌ - கோவைபாடி, மூவேந்தரிடமுஞ்‌ 
சென்று, “அவர்கள்‌ மூஒழும்படி பொருள்விரித்‌ 
துரைதக்து, அவர்களிடம்‌ மிகுந்த பொருள்‌ களப்‌ 
பெற்றுச்‌ சிவாலயங்கள்‌ கட்டுவித்தும்‌, சிவனடியார்‌ 
கஞக்கு வேண்டும்‌ பொருள்கள்‌ அளித்தும்‌ முத்தி. 


ஏய்தினர்‌. 


18 
1. தீர்த்தங்கள்‌ 


்‌.  அமிருதபுட்கரணி:- இத்திருக்குளம்‌ ழை 
இராஜ கோபுரத்திற்கும்‌ இரண்டாஞ்‌ ' சுற்றாலைக்‌ 
கும்‌. இடையிலுள்ள அ. மூழ்கினோர்‌ பவப்பிணி 
மாய்த்துப்‌ பெருகிலையுறுவார்‌. இக்குளத்தின்‌ மேல்‌ 
கரையின்கண்‌ அமிருத௫த்த“விசாயகர்‌ ஆலயமுள்‌ 
ளது. இவ்வாவியிணின்றும்‌ தேவர்கட்கு அமிருதம்‌ 
அளிக்கப்‌ பெற்றது. ்‌ 


2. காலதீர்த்தம்‌:- இஃது ஆனைக்குளமாகும்‌. 
இவ்வூரினுக்குப்‌ பேரணியாயிலகுவது. இயமனால்‌ 
உண்டுபண்ணப்பட்டது. இதன்‌ தென்கரையில்‌ 
காலனாற்‌. பூசிக்கப்பட்ட காலேசுரராலயம்‌ இருக 
இறது. இத்தீர்த்தத்தில்‌ மூழ்கிப்‌ பூசித்து வழிபடு 
வார்க்குப்‌ பேரருள்‌ புரியவேண்டுமென வாம்பெற்‌ 
றனர்‌ இயமனார்‌. 


2... மார்க்கண்டேய்‌ தர்த்தம்‌:-- இது கடவூர்‌ 
மயானத்தின்சண்‌ கூபவடிவமாக வுள்ளது. மார்க்‌ 
சண்டர்‌ வேண்டுகோட்படி கங்காதீர்த்தம்‌ இக்கூபத்‌ 
தில்‌ தோன்றியது. அமிருதலிங்கேசருக்‌, கன்றி 
ஏனைய கடவுளருக்கு இத்தீர்த்தம்‌ அபிஷேகத்திற்கு 
எடுக்கப்படுவதில்லை. சங்காபிடேகத்திற்கும்‌, இத்‌ 
தீர்த்தமே எடுத்துச்‌ செல்லப்படுகிறது. பங்குணி 
சுக்கிலபட்ச அச்சுவனியில்‌ சுவாமி தீர்த்தங்‌ 
கொடுக்தருளுவார்‌. அன்றுதான்‌ எல்லோரும்‌ அக்‌ 
தீர்த்தத்தில்‌ மூழ்குவார்கள்‌. 


14 


காவிரிதீர்த்தம்‌, அம்மனுறு முதலிய பல 
இரத்தங்களும்உள. 


8. தலவிருட்சம்‌ 


4. வில்வம்‌:-- இது சிவ வடிவமேயாகும்‌. 
இரண்டாம்‌ பிராகாரத்திலிருக்கிற.து. 


2. சாஇமல்லிகைக்கொடி :-- மார்க்கண்டேயர்‌ 
அமிருதலிங்கப்‌ பெருமானை ௮. பிடேடுத் துப்‌ 
பூசிப்பதற்காகக்‌ கங்கையின்‌ வரவழைக்கையில்‌ : 
சடைக்‌ கங்கையாகிய அந்கங்கையுடன்‌ வந்தது. 
தகதிணாமூர்த்தி சந்நிதியில்‌ மேடைகட்டிப்போற்றப்‌ 
பட்டு வருவதோடு பூசையும்‌ நடைபெற்று வரு 
இன்றது. 


9. விழிபட்டோர்கள்‌ 


மார்க்கண்டேயர்‌, குங்இலியக்கலயர்‌, காரி 
காயனார்‌, சப்தகன்னிகள்‌, நவதுர்க்கை, இ.பி, 
பிரமன்‌, வாசுகி, சோமசருமன்‌, சிவசருமன்‌, ஏம 
இரீடன்‌, இரத்தினகைடன்‌, சந்திரபூடணன்‌, 
பிரமதிராஜன்‌, இரத்னாகரன்‌, பஞ்சளூரியர்கள்‌ 
எனும்‌ பலர்‌ இத்தலத்திறைவனை சரச்ப்டடு: முத்தி 
யின்பம்‌ பெற்றார்கள்‌. 


15 
10. சுற்றுக்கோயில்கள்‌ 


ஆனைக்குளத்தின்‌ தென்கரையில்‌ காலே 
சுவரர்‌ ஆலயம்‌ உள்ளது. வீதிகளில்‌ ஆங்காங்கு 
வியைகர்‌ : ஆலயங்களும்‌, பிடாரிகோயில்‌, ஐயனார்‌ 
கோயில்‌, கன்னிக்‌ கோயில்‌ முதலிய ஆலயங்களும்‌ 
இருக்ன்‌.றன. 


ஒட்டங்காடு மாரியம்மன்‌ கோயில்‌ ஒரு பிரபல 
காணிக்கை க்ஷேத்திரம்‌. அங்குப்‌ பங்குனி மாதத்‌ 
தில்‌ சிறப்பான உற்சவம்‌ கடைபெறுகிறது. 


11. மண்டபங்கள்‌ 


நூற்றுக்கால்‌ மண்டபம்‌, அலங்கார மண்டபம்‌ 
எனப்படும்‌ எழுத்து மண்டபம்‌, சங்கு மண்டபம்‌ 
முதலிய மண்டபங்கள்‌ இருக்கின்‌ றன. நூற்றுக்‌ 
கால்‌ மண்டபமே பிரசாரசபா மண்டபமாகத்‌ 


இிகழ்கின்‌ ஐ.3ு. 


12. சிற்பங்கள்‌ 


கோபுரங்களிலும்‌, பிறவிடங்களிலும்‌ பழம 
கால ஓவியங்கள்‌ தீட்டப்பெற்றிருக்கின்றன. 
அவைகள்‌ யாவும்‌ பழங்கால நாகரீகத்தினை ஈமக்கு 
௮ ிவுறுத்துவனவாகக்‌ காணப்படுசின்‌ றன. 


16 


13. திருவிழாக்களும்‌, நீத்தியபூசைகளும்‌ _ 


நாடொறும்‌ காரணகாமிக ஆகமப்படி ஆறு 
கால பூசைகள்‌ கடைபெறுகின்றன. சித்திரை 
மாதத்தில்‌ பிர்மோற்சவம்‌ நடைபெறுகிறது. அதில்‌ 
ஆராச்‌ திருகாளன்று காலசம்ஹாரம்‌ ஈடைபெறும்‌. 
பங்குனி மாதத்தில்‌ காசிக்‌ கங்கையை மார்க்கண்‌ 
டேயர்‌ வரவழைத்து இறைவனுக்கு அபிஷே.இத்த 
ஐதிகத்தில்‌ மார்க்கண்டேயர்‌ திருமெய்ஞ்ஞானத்‌ 
திற்கு எழுக்தருளித்‌ தீர்த்தங்‌ கொடுத்தருளுவர்‌. 
மற்றும்‌ கவராத்திரி விழா, ஆடிப்பூர விழா முதலிய 
திருவிழாக்களும்‌ கடைபெறுகின்‌ றன. 


கார்த்தகை சோமவாரச்‌ சங்காபிடேகச்‌ சிறப்பு :- 
எம்மாதங்களிலுஞ்‌ இறந்தது கார்த்திகையாகும்‌. 
ஏவ்வாரத்திலுஞ்‌ இறந்தது சோமவாரமாகும்‌. ௮பி 
(டேகப்‌ பிரியர்‌ எனச்‌ இவபெருமானுக்குத்‌ திரு 
காமமுண்டு. அபிடேக மெவற்றினும்‌ இறக்தது 
மகாபிடேகம்‌. மகாபிடேகத்தினுஞ்‌ சிறந்தது 
சங்காபிடேகமாகும்‌. சங்கு வலம்‌ புரியும்‌, இடம்‌ 
புரியுமாகும்‌. சலஞ்சலம்‌, பாஞ்சசன்னணிய 
சங்கங்களும்‌ உள. இத்தலத்தில்‌ வலம்புரி இடம்‌ 
புரிச்‌ சங்குகளைப்‌ பரப்பி மார்க்கண்டேயர்‌ கங்கா 
திர்த்தத்தைப்‌ பெய்து விதிமுறைப்படி. பூசனை 
புரிச்து ௮ச்சங்கனை அமுதகடேசுவரருக்கு ௮பிடே 
ஒப்பார்‌. பிரகதசமகாரர்ஜா தாம்‌ பவப்பிணி 
சீக்கத்தின்‌ : பொருட்டு இச்சங்காபிடேகத்தினை 


17 


உவப்புடன்‌ செய்வித்தனர்‌. இச்‌ சங்காபிடேகத்‌ 
தீர்த்தத்தினை வாங்கு யருந்தினும்‌ சங்காபிடேகத்‌ 
இதனைக்‌ காணினும்‌ எல்லாநோரயும்‌. நீங்கப்‌ பெறும்‌. 


14. சொத்துக்கள்‌ 


இத்‌ தேவஸ்தானத்திற்கு கஞ்செயில்‌ சுமரர்‌ 
1622 ஏக்கரும்‌, புஞ்செயில்‌ சுமார்‌ 1022 ஏக்கரும்‌ 
இருக்கின்றன. அன்றியும்‌ 6 வீடுகளும்‌, கடை 
களும்‌ உள்ளன. திலங்களுள்‌ சல பிரஞ்சிலாக்கா 
விலும்‌. இருக்கின்றன. 


சுவாமிக்குக்‌ குவளையும்‌, அம்மையாருக்கும்‌ 
சம்ஹார மூர்த்‌ திக்கும்‌ நிலையஙஇயும்‌, இடப 
வாகனம்‌, யானைவாகனங்களும்‌ இருக்கின்‌ றன. 


15. திருப்பணி 


சுவாமி சர்கிதியில்‌ மேலக்கோபுரத்தை ஒட்டி. 
யாத்திரை செய்பவர்கள்‌ தங்குவதற்கு வசதியாக 
ஒரு தகரக்‌ கொட்டகை .போடப்பட்டிருக்கறது. 
ப்முதாயிருந்த நூற்றுக்கால்‌ மண்டபத்தினைப்‌ புதிப்‌ 
பித்திருப்பதோடு சுவாமி எழுந்‌ தருளியாகும்‌ ஆஸ்‌ 
தான .மண்டப மேடைக்கு மேலே கல்யாணகூட 
மாகத்‌ தூக்கி வேலைசெய்யப்பட்டிருக்கறது. ழ்‌ 
ராஜகோபுரமாகய முனீஸ்வரன்‌ கோபுரம்‌ இலமாக 


18 


இருக்ததால்‌ அதனைச்‌ சர்படுத்தி, வர்ணம்‌ தீட்டி, 
செப்புக்கலசங்கள்‌ வைத்து, சிறப்பாகக்‌ கும்பாபி 
ஷேகம்‌ செய்விக்கப்‌ பட்டது. இராஜகோபுரத்‌ 
இற்கும்‌, கட்டைக்‌ கோபுரத்திற்கும்‌ இடைப்பட்ட 
வழிக்கு கருங்கற்றளவரிசை . போடப்பட்டிருக்‌ 
இற.து. இரண்டாம்‌ பிராகாரம்‌ வடக்கு மேற்குத்‌ 
இருமதில்கள்‌ இடித்தெடுத்துப்‌ புதிதாகக்‌ கட்டப்‌ 
பட்டது. தேவஸ்தான . காரியாலயம்‌, நகெற்களஞ்‌ 
ஐயம்‌, பரிமார்த்த அளை ஆய இவைகளும்‌ புதிம்‌ 
பிக்கப்‌ பட்டிருக்கின்றன. காலசம்ஹார மூர்த்தி 
அர்த்தமண்டபமுழுதும்‌ வர்ணம்‌ வைக்கப்பெற்று 
அழகுபடுத்தப்‌ பட்டது. இத்திருப்பணிகள்‌ யாவும்‌ 
தற்காலம்‌ ஞானபீடாதிபதியாக எழுக்தருளியிருக்‌ 
இன்ற 'ஸ்ரீ-ல-ஸ்ரீ சண்முகதேசக ஞானசம்பந்த 
பரமாசாரிய . சுவாமிகளால்‌ செய்யப்பட்டன. 


10. . சமயப்பணி 

கார்த்திகைச்‌ சோமவாரங்களிலும்‌, . பிர்மோ.ற்‌ 
சவம்‌ போன்ற திருவிழா காட்களிலும்‌ ஆதீனப்‌ 
பிரசாரகர்களைக்‌ கொண்டும்‌, மற்றும்‌ பல அநிஞர்‌ 
களைக்‌ கொண்டும்‌ சமய விரிவுரைகள்‌ கிகழ்த்து 
விக்கப்‌ பெறுகின்றன. தலத்தைப்பற்றியதேவாரப்‌ 
பதிகங்கள்‌, திருப்புகத்கள்‌ ஆகியவைகளைத்‌ 
இரட்டிச்‌ சிறுநாலாக வெளியிட்டு அன்பர்கட்கு 
வழங்கப்படுகன்றது. மாணிக்கவாசக சுவாமிகள்‌ 


10 


அருளிய இர்த்தித்‌ திருவசவலும்‌ அங்ஙனமே. இருக்‌ 
கடவூர்‌ உலா என்னும்‌ இத்தலப்‌ பிரபந்தமும்‌ 
அச்சிடப்பட்டுள்ள து. 


17. நீர்வாகம்‌ 


திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமபுர ஆதீன 
பரிபாலனத்திற்கு உட்பட்ட தேவஸ்‌ தானங்களுள்‌ 
ஒன்று... ஆதின. கர்தீதரவர்களாக எழுந்தருளி 
யிருக்கும்‌ ஸ்ரீ-ல-ஸ்ரீ சண்முகதேசக ஞானசம்பந்த 
பரமாசாரிய ௬வாமிகள்‌ அவர்கள்‌ ஆதீன கர்த்தா 
ஸ்தானத்தை வக்க ஆரம்பித்தது (26-6-33)மு.தல்‌ 
இவ்‌ வாலயத்தையும்‌ பரிபாலனம்‌ செய்து வரு 
இன்ரார்கள்‌. 


18. கல்வெட்டுக்கள்‌ 


கோயில்‌ சுற்றுமதில்களில்‌ கல்வெட்டுக்கள்‌ 
காணப்படுகின்றன. இவற்றினைச்‌ சிலாசாசன 
பரிசோதகர்‌ 1906-ம்‌ ஆண்டில்‌ படி. எடுத்‌ 
அள்ளார்கள்‌. 


கல்வெட்டுக்களால்‌ அறியக்கிடப்பன:- சில. சோழ 
பாண்டி௰ மன்னர்‌ வரலாறுகளும்‌, அவர்களது 
மெய்க்‌£ர்‌த்திகளும்‌, இறையிலி. கிலங்கள்‌ இறை 
வருக்கு. விடப்பட்டமையும்‌, இறைவருடைய நிலங்‌ 
களக்‌ காரணமின்றித்‌ தன்வய்ப்படுத்தி: யிருக்ததை 


20 


மீட்டுக்‌ கொடுத்தமையும்‌, இருவிளக்குத்‌ தானங்கள்‌ 
கொடுத்தமையும்‌, சேக்டுழார்‌, குங்குலியக்‌ கலயர்‌, 
ஆபத்சகாயன்‌, சாமிதேவன்‌ முதலியோர்வரலாறு 
களும்‌ பிறவுமாம்‌. 


கல்வெட்டிற்‌ காணப்படும்‌ ஊர்ப்பெயர்‌:- உடை 
யார்‌. கால்காலதேவர்‌ படையேவிய திருக்கடவூர்‌. 
திருவீரட்ட நாட்டுப்‌. பெருமானடிகள்‌ உட்படை 
யேவிய திருக்கடவூர்‌. இராசராசேச்சுவரர்‌ உட்‌ 
பாதமேவிய திருக்கடவூர்‌. 


மூர்த்திகளின்‌ பெயர்கள்‌:-- காலகால தேவர்‌, 

குலோத்துங்க சோழீச்சர முடையார்‌, விக்ரம 

சோழீச்சரமுடையார்‌ தலியனவாம்‌. 
மூ ழு; 


தல சோழ அரசர்கனின்‌ கால வரையறை:- 


1. இராசகேசரிவர்மன்‌ காலம்‌ ௫. பி. 9851௦ 
1018 வசை... இவன்‌ ஆட்சி 14-வது ஆண்டில்‌ காந்த 
ஞூர்ச்‌ சாலை கலமறுத்து, கங்கைபாடி நுளம்பபாடி. 
கடிகைவாவி வெங்கை ஆய. நாடுககாக்‌ கைக்‌ 
கொண்டா. னென்று ஒருகல்வெட்டுக்‌ கூறுறெது.' ட 


2. பரகேசரி வர்மன்‌ என்ற உடையார்‌ 
ஸ்ரீ இராசேந்திர சோழதேவர்‌ காலம்‌ 1011%௦ 
1048 வரை. இவன்‌ தன்‌.ஆட்சி 18-ல்‌ கங்கைவரை 
வெற்றி கொண்டமையினை ஓர்‌ கல்வெட்டுத்‌ தெரி 
விக்கன் றது. 


21 


9. இராசகேசரி வர்மன்‌ என்ற திரிபுவன 
சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழதேவன்‌ (6-ல்‌) 
இராச நாராயண வளதாட்டு அம்பர்காடு உள்‌ 
படையேவிய திருக்கடவூர்ச்‌ சபையில்‌ ஓர்‌ உடன்‌ 
படிக்கை செய்துகொண்டிருப்பதில்‌ ஸ்ரீ குங்கிலியக்‌ 
கலிய காயனாரைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடப்‌ பட்டுள்ள 
தாகத்‌ தெரி௫ன்றது, 


4. முதல்‌ இராச இராசனுக்கு இராசகேசரி 
வர்மன்‌ எனப்‌ பெயர்‌ உண்டென்று. இவன்‌ 
ஆட்சி 16-ம்‌ ஆண்டு புரட்டாசத்‌ இங்கள்‌ புனர்வ௬ு 
நக்ஷத்திரத்தில்‌ வெட்டிய கல்வெட்டொன்று கூறு 
இன்றது. 


5, பரகேசரி வர்மன்‌ என்ற திரிபுவன ௪க்ர 
வர்த்தி சோழதேவனுடைய ஆட்சி 6-ம்‌ ஆண்டில்‌ 
எருக்கட்டசேரியைச்‌ சேர்க்க மணல்மேடு என்னும்‌ 
ஊரிலுள்ள இல. நிலங்கள்‌ மீட்டமையினை ஓர்‌ கல்‌ 
வெட்டு ௮.றிவிக்இன்‌ றது, 


6. இரிபுவனச்‌ சக்ரவர்த்தி இராசாதி ராச 
தேவர்‌ என்பார்‌ மதுரையும்‌ ஈழமும்‌ கொண்ட 
எனக்‌ தன்னைக்‌ கூறிக்‌ கொள்ூருர்‌. (1186-1216) 
இவர்‌ மெய்க்‌. இர்த்தி “மதுரையைக்‌ கொண்ட? 
எனத்‌ தொடங்குகின்றது. 


திரிபுவனச்‌ சக்ரவர்த்தி குலோத்துங்க சோழன்‌ 
ஆட்சி 4ல்‌ ஏற்படுத்தப்பட்டக்‌ கல்வெட்டில்‌ 


28 


குலோத்துங்கசோழ வளகாடென்‌ ஐ புலியூர்க்‌ கோட்‌ 
டத்துக்‌ குன்றத்தூர்‌ நாட்டில்‌ நிலம்‌ விட்டமை 
குறிப்பிடப்‌ பட்டுள்ளது. , 


1... ஓர்‌ கல்வெட்டு 8-ம்‌ குலோத்துங்கன்‌ ஆட்சி 
16-ம்‌ ஆண்டில்‌ மேடபூர்வ எட்டில்‌ வியாழன்‌ 
பூசம்‌  (51-8-1104) உட்பாதமேவிய திருக்கடவூர்ச்‌ 
சபையாரால்‌ இறையிலி கிலங்கள்‌ விடப்பட்டமை. 
யத்‌ தெரிவிப்பதாகும்‌. 


8. விசயககர இருஷ்ணதேவ ராயர்‌ கல்வெட்‌ 
டில்‌ ஆபத்சகாயர்‌ எனுமறையவர்‌ கோயிற்றிருப்‌ 
பணிகள்‌ புரிந்தமையும்‌, அவர்‌ ரேச்சூர்‌ சண்‌: 
டையில்‌ படைத்துணைவராகப்‌ .போயினமையும்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளன. 


விக்கிரமசோழன்‌ மந்திரி இளங்காரமா முணி 
வர்‌ கடவூர்‌ ஆலயம்‌ கட்டுலதற்காகக்‌ கொணர்ந்த 
கற்களைக்‌ கொண்டு தில்லையாளிக்‌ கோயிலைக்‌ கட்டு 
வித்தார்‌ எனக்‌ தெரி௫ஏன்றது. 


25 
திருப்பாடல்கள்‌ 


பண்‌-காந்தாரபஞ்சமம்‌ 
'திருச்சிற்றம்பலம்‌ 
சடையுடை யானுசெய்‌ யாடலா னுஞ்சரி கோவண 
உடையுடை யானுமை யார்ச்‌தவொண் சண்ணுமை கேள்வனும்‌ 
கடையுடை சன்னெடு மாடமோங்‌ குங்கட வூர்தனுள்‌ 
விடையுடை யண்ணலும்‌ வீரட்டா னத்தர னல்லனே. 


வெச்தவெண்‌ ணீறணி வீரட்டா னத்‌ துறை வேச்தனை 
அச்தணர்‌ தங்கட வருளா னையணி காழியான்‌ 
சர்தமெல்‌ லாமடிச்‌ சாத்தவல்‌ லமறை ஞானசம்‌ 
பச்சன செந்தமிழ்‌ பாடியா டக்கெடும்‌ பாவமே. 


திருச்சிற்‌ றம்பலம்‌. 


-இருஞானசம்பந்த ௬வாமிகள்‌. 


தஇருநேரிசை 

இருச்சற்‌ றம்பலம்‌ 
பொள்ளத்த காயமாயப்‌ பொருளினைப்‌ போகமாதர்‌ 
வெள்ளத்தைக்‌ கழிக்கவேண்டில்‌ விரும்புமின்‌ விளக்குத்‌ தூபம்‌ 
உள்ளத்த இரியொன்றேற்றி யுணருமா' அணரவல்லார்‌ 
கள்ள த்தைக்‌ கழிப்பர்போலுல்‌ கடஷர்வீ ரட்டனாரே. 


பெரும்புலர்‌ காலைகூழ்கிப்‌ பித்தர்க்குப்‌ பத்தசாக 
அரும்பொடு மலர்கள்கொண்டாக்‌ கார்வத்தை யுள்ளேவைத்‌அ. 
விரும்பிசல்‌ விளக்குத்‌ தூபம்‌ விதியின லிடவல்லார்க்குக்‌ 
கரும்பினிற்‌ கட்டிபோல்வார்‌ கடஷர்வீ சட்டனாசே. 


24 


மூக்துரு விருவரோடு மூவரு மாயினாரும்‌ 

இச்திர னோடுதேவ ரிருடிக ளின்பஞ்செய்ய' 
வச்திரு ப.துகடோளா வெடுத்தவன்‌ வலியைவாட்டிக்‌ 
கச்திரு வங்கள்கேட்டார்‌ கடஷர்லீ சட்டனாசே. 


இருச்சிம்‌ றம்பலம்‌. 


திருவிருத்தம்‌ 
இருச்சிழ்‌ றம்பலம்‌ 


மருட்டுயர்‌ தீரவன்‌ றர்ச்்‌த்‌த மாணிமார்க்‌ கண்டேயற்கரய்‌ 
இருட்டிய மேணி வளைவா எளெயிற்றெரி போலுக்குஞ்சச்‌ 
சுருட்டிய சாலில்வெங்‌ கூற்றம்‌ பதைப்ப வுதைத்‌ அங்கனே 
உருட்டிய சேவடி யான்கட வூருறை யுத்தமனே. 


பாலனுக்‌ .காயன்று பாற்கட லீர்.து பணைத்தெழுக்த 
ஆலினிற்‌ £€ழிருந்‌ தாரண மோதி யருமுனிக்காய்ச்‌ 
குலமும்‌ பாசமூங்‌ கொண்டு தொடர்ச்தடர்ர்‌ தோடிவர்த 
காலனைக்‌ காய்ச்தபி ரான்கட வருமை யுத்‌. தமனே. 


தேன்றிகழ்‌ கொன்றையும்‌ கூவிள மாலை திருமுடிமேல்‌ 
ஆன்றிக மைந்தூகச்‌ தாடும்பி சான்மலை யார்த்தெடுத்த 
கூன்றிகழ்‌ வாளரக்‌ கன்முடி பத்துல்‌ குலைச்‌. அவிழ 
ஊன்றிய சேவடி யான்கட, வருமை யு.ததமனே. 


திருச்சிற்‌ றம்பலம்‌. 


35 


திருக்குறுந்தொகை 

*... இருச்சிற்றம்பலம்‌ 
மலைக்கொ ளானை மயக்கிய வல்வினை 
நிலைக்கொ ளானை நினைப்புறு நெஞ்சமே 
- கொலைக்கை யானையுங்‌ சொன்றிடு மாதலால்‌ 
கலைக்கை யானைகண்‌ டீர்கட ஒசசே. 


அடுத்து வர்த விலங்கையர்‌ மன்னனை 
எடுத்த தோள்க ஸிறநெரித்‌ தானையார்‌ 
கடுத்த காலனைக்‌ காய்க்ததொ சானையரர்‌ 
கடுக்கை யானைகண்‌ டீர்கட வூசசே. 


திருச்சிற்‌ றம்பலம்‌, 


இரு நாவுக்கா௬ சுவாமிகள்‌. 


பண்‌-நட்டராகம்‌ 
இருச்சிற். றம்பலம்‌ 
பொடியார்‌' மேனியனே புரிதூலொரு பாற்பொருர்த 
வடியார்‌ ஞமூவிலைவேல்‌ வளர்கங்கையின்‌ மங்கையொடும்‌ 
கடியார்‌ கொன்றையனே -கடஷர்தனுள்‌ .வீரட்டதக்தெம்‌ 
அடிகே ளென்னமுதே யெனசக்கார்துணை நீயலதே; 


அன்றா லின்னிழ.ற்‌£ ழறசால்வர்க்‌ கருள்புரிச்தூ 
கொன்றாய்‌ காலனுயிர்‌ கொடுத்தாய்மறை யோனுக்குமான்‌ 
சுன்றா ருங்கசவா கடவூர்த்திரு . வீரட்டத்துள்‌ 

என்றா தைபெருமா னெனசக்கார்்‌துணை நீயலதே, 


26 


காசா ரும்பொழில்சூழ்‌ கடஷர்த்திரு லீசட்டத்துள்‌ 
ஏ.ரர ரும்மிறையைத்‌ துணையாவெழி னாவலர்கோன்‌ 
ஆரூ ரஏன்னடியா னடித்தொண்ட ஸனுசைத்ததமிழ்‌ 
பாரோ சேத்தவல்லார்‌ பரலோகத்‌ திருப்பாசே. 
இருச்ிற்‌ றம்பலம்‌. 
--௬ந்தரமூர்த்தி சுவாமிகள்‌. 


இருச்சித்றம்பலம்‌ 
வாய்ச்தநீர்‌ வளத்தால்‌ ஒங்கி மன்னிய பொன்னி சாட்டின்‌ 
ஏய்ச்த€ர்‌ மறையோர்‌ வாழும்‌ எயிற்பஇி எ.றிநீர்க்‌ கங்கை 
தோரய்ச்தநீள்‌ சடையார்‌ பண்டு தொண்டர்மேல்‌ வர்த கூற்றைக்‌ 
காய்ச்தசே வடியார்‌ நீடி இருப்பதா கடவூ சாகும்‌. 


வயலெலாம்‌ விளைசெஞ்‌ சாலி வரம்பெலாம்‌ வளையின்முத்தம்‌ 
அயலெலாம்‌ வேள்விச்‌ சாலை ௮ணையெலாங்‌ கழுகீர்ச்‌ கற்றை 
புயலெலாங்‌ கமு௫ன்‌ காடப்‌ புறமெலா மதன்£ர்‌ போற்றல்‌ 
செயலெலார்‌ தொழில்கள்‌ ஆறே செழுர்திருக்‌ கடவசென்றும்‌. 


இருச்சிற்றம்பலம்‌. 
சேக்கிழார்‌. 


ஏட்டின்வி இப்படி. யேகொடு. மாபுச 
வீட்டில. டைத்திசை வேசசை மூணதி ' 
லேற்றிய டிச்திட வேகட லோடம தெனவே 


ஏ.ற்குமெ ஊப்பொரு வாசைபெ ணாசைகொரள்‌ 
கரய்க்குறி கர்‌த்திரி யாபரி யாதவ டே 
மேற்றியி குப்பிட மேயறி' யாமலும்‌ உடல்பேணிப்‌ 


21 


பூட்டுச ரப்பணி யேமத னாமென 
ஆட்டிய சைத்திய லேதிரி. சாளையில்‌ 
பூத்தம லக்குகை யோபொதி சோறென கழுகாகம்‌ 


போற்றிர மக்களை யாமென வேகொள 
சாட்டிலொ டுக்கென வேவிழு போதினில்‌ 
பூட்பெ ணிப்பத மாமயி லாவருள்‌ புரிவாயே 


வீட்டில டைத்தெரி யேயிடு பாதக 
னாட்டைவி டுத்திட வேபல சூதினில்‌ 
லீழ்‌த் தவி இப்படி யேகுருகாவலர்‌ வனமேயோய்‌ 


வேற்றுமை ;யுழ்றுரு வோடியல்‌ சாளது 
பார்த்மிமு3 டி.த்திட வேயொரு பாரத 
.மேற்பனை வித்தம காவிர மாயவன்‌ மருகோனே 


கோட்டைய ழித்தசு சார்பதி: கோவென 
மூட்டியெ ரித்தப சாபா சேகர. 
கோத்தம்‌ ணிக்கதி ரேநிக ராகிய வடீவேலர 


கூற்றும ரித்திட வேயுதை பார்வதி 
யார்க்குமி னித்தபெ ணாகிய மான்மகள்‌ 
கோட்டுமு ட்ட பாகட வூருறை. பெருமாளே 
--அருணகிரிநாதர்‌. 


- சக்ரவா எத்தையசை நொடியில்லலம்‌ வர்தனன்‌ 
சல.சாசி யேழுமேசு 

சமு;த்தரம தாக்கினான்‌ விரலினால்‌ . வேள்விவரு 
தகரைப்‌ பிடித்தேறினான்‌ 

க ப்க்கமுறு சேடனைச்‌ சாட்டையென மேருஇிரி 

பம்பசம தாயாட்டினான்‌ 


28 


பானுவின்‌ தேரிலுனை வைத்துனது தேரின்மேழ்‌ 
பானுவை எடுத்துவைத்தான்‌ 

இக்கெட்டும்‌ வாழ்சரி பிடிக்தொன்றி கேடடைமன்னு 
சிெனமாக முட்டவிட்டான்‌ 

சேயுன்னை விளையாட வேயழைகத்‌ தாணிவன்‌ 
இிருமுன்வா சாதிரும்‌ தால்‌ 

அ௮க்கணங்‌ கோபம்வைப்‌ பானெங்கள்‌ மத 
டம்புலீ யாடவாவே 

அருள்கால. காலனுழை கடஷரில்‌ வேலனுடன்‌ 
அம்புலீ யாடவாவே. 


_9தம்பரமுனிவர்‌. 


கறுவிலீழ்‌ காலன்‌ மார்பிற்‌ சேவடிக்‌: கமலஞ்‌ சாத்திச்‌ 
இறுவனுக்‌ காயுளீர்த சேவகப்‌ பெருமான்‌ மேய 
அழறைபனற்‌ பழன: மூதார்‌ ல்க 2௧ 


பரஞ்சோதியார்‌. 


உதிக்ெ.ற செங்கதி ௬ுச்சத்‌ திலக மூணர்வுடையோர்‌ 
ம.ிக்னெற மாணிக்க மானளம்‌ போது மலர்க்கமலை 
'து.திக்ன்ற மின்கொடி மென்கடிக்‌ குங்கும தோயமென்ன 
விதிக்கன்ற மேனி யபிராமி யென்றன்‌ விழுத்‌தணையே., 


,தவளே யிவளெங்கள்‌ சங்கச னார்மனை மங்கலமாம்‌ ' 
அவளே யவர்தமக்‌ கன்னையு மாயின ளாகையினால்‌ 
இவளே கடவுளர்‌ யாவர்க்கு மேலை யிறைவியுமாம்‌ 
அவளே னினியொரு தெய்வமுண்‌ டாகமெய்க்‌ தொண்டுசெய்தே. 


259 


விரவும்‌ பு.தமல ரிட்டுநின்‌ பாத விரைக்கமலம்‌ 
இசவும்‌ பகலு மிறைஞ்சவல்‌. லாரிமை யோசெவரும்‌ . 
பரவும்‌ பதமு மயிரா வதமும்‌ பேதியும்‌: 

உரவும்‌. குலிசமுங்‌ கற்பகக்‌ சாவு மூடையவசே. 


இிறக்குங்‌ கமலத்‌  திருவேனின்‌ : சேவழ்‌.  சென்னிவைக்கத்‌ 
அறக்கர்‌ ,தருரின்‌ றுணைவரு. நீயும்‌ துரியமற்ற 
உறக்கச்‌ .தரவர்‌ தடம்போ டுயிருற . வற்றறிவு.. 
மறக்கும்‌ பொழுதென்முன்‌ னேவரல்‌ வேண்டும்‌ வருக்இியமே. 


அபிராமிபட்டர்‌. 


மார்க்கண்டன்‌ வில்வ வனமஇமை யைக்கேட்டுச்‌ 
கார்க்கண்டச்‌ இரசக்‌ கனிவினால்‌-யார்க்கும்‌ 
குறையகற்றக்‌ ழ்த்திசையிற்‌ கூபமுண்‌ டாக்கிச்‌ 
செறியும்‌ நிருதி இசையில்‌-வெறிகமமும்‌ 
பிச்செறும்‌ போதாற்‌ பெரிதுவர்‌.ச பூசிப்ப 
மெச்சிய வன்பால்‌ மிகுச்தகற்றி-யச்சிகரம்‌ 
போன்ற ' மறலி புரள முனிக்தடியா 

அன்றி . யருர்‌. தவனை ' யுய்விச்‌அ-மாண்டு 
பிறவாது .நித்தியமாம்‌ பேறு முதவி 

யிறவா,த வின்பத்தை மயீச்தோன்‌-;தறகட்‌ 
சமன்மாளப்‌ பூமான்‌ றளர்ச்சு பொறையாற்‌ 
அமலா சன த்திறையோன்‌, கண்ணு த்‌-றிமையோர்‌ 
பெருமானே யாற்றேன்‌ .பெரும்பாச மென்னத்‌ 
இருமால்பா லாங்கவனுஞ்‌ சென்று-பரிவா 


50 
லிதனை யுரைப்ப விரங்‌க' யவனுக்‌ 
க.தமொழியுங்‌ காலங்‌ கருதித்‌-அ.தஇிசெய்‌ ச 
பின்ன ரியம்பப்‌ பெரிய கரும்பகட்டின்‌ 
மன்னவ ஸனுய்ய வாழுதவி-யின்னுஞ்‌ 
சவூன்னம்‌ பெற்றாசைக்‌ தீண்டாதே தீண்டி 
5 1 

லவன்ன முன்போ லடையுச்‌-தவிரென்று 
ஞால முழுஅம்‌ .ஈடுங்க வுயிருண்ணாங்‌ 
. காலனுக்கு மேனாட்‌. கழறினோன்‌- 

_- சுப்பிரமணியக்‌ கவிராஜ மூர்த்திச”' 





ஞானசம்பந்தம்‌ ப.திப்பகம்‌, தருமபுரம்‌. 


